கடவுள் து கண . 


குமரகுருசுவாமிகளால் 

அருளிச் செய்யப்பட்ட .. 


மதுரை 


மீனாட்சியம்மை பிள்வளத்தமிழ் 


மூல பாடம். 


இஃது , 

திருத்தணிகைச் , 
சரவணப்பெருமாளையரவர்களால் 

பரிசோதித்து - அச்சிற்பதித்த பிரதிக்கிணங்க 


தவளைமாநகரம் , 


ஸ்ரீ நிவாசமுதலியாரவர்களால் 


பார்வையிடப்பட்டு 


பா மசிவமங்கலம் , 
முதிசர்மிமுதவியாரால் 

தஞ்சாவூர் | 
கன் வனய செட்டியாரவர்களது 
இந்து வித்தியாநிலய அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப்பட்டது. 


0 


1866 


விளம்பரம் . 


ன 


இதனால் யாவருக்கு மறிவிப்ப தியாதெனில் , சென் 
னப்பட்டணம் - பெத்திநாயகன் பேட்டை - முல்லாசாகிபு 
தெரு கீழண்டைசந்து - தென்னண்டைவாடை - முதலா 
வது - நெம்பர் வீட்டில் - ம-- -ஸ்ரீ - குவளைமாநகரம் , 
ஸ்ரீநிவாசமுதலியாரவர்களால் பார்வையிடப்பட்டு - அச் 
சிற்பதிப்பிதத பலவித தமிழ்ப்புத்தகங்கள் வேண்டியவர் 
கள் பரமசிவமங்கலம் - முநிசாமி முதலியா ரவர்களிடத்தில் 
விலைசகாயமாய் வாங்கிக்கொள்ளலாம் . 


SEE 


CCUR 


* கன் 


O 


கடவுள் துணை . 


மதுரை மீனாட்சியம்மை 

பிள்ளைத் தமிழ். 


விநாயகக்கடவுள் துதி . 
கார் கொண்டகவுண்முதக் கடைவெள்ளமுங் கட்கடைக்கடைக்கன 
மெல்லை , கடவாது தடவுக்குழைச்செவிமுகந்தெறி கடைக்காறிரட் 
டவெங்கோன் , போர் கொண்ட வெண்டோட் பொலன் குவடுபொதியு 
ம்வெண் பொடிதுடியிடித்துவைத்துப் , புழுதியாட்டயராவோ ரயி 
ராவணத் துலவு போர்க்களிற்றைத் துதிப்பாந் , தார்கொண்டமதிமுடி 
பொருத்தன் றிருக்கண்மலர் சாத்தக் கிளர்ந்து பொங்கித் , தவழுமிள 
வெயிலுமழ நிலவுமளவளவலாற் றண்ணென்று வெச்சென்று பொன் , 
வார் கொண்டணிந்தமுலை மலைவல்லிகர்ப்பூர வல்லிய பிராமவல்லி , மா 
ணிக்கவல்லிமர கதவல்லியபிடேக வல்லி சொற் றமிழ் தழையவே... * 


காப்புப் பருவம் . 
திருமால் 

துதி 
மணிகொண்ட நெடுநேமி வலயஞ்சுமந்தாற்று மாசுண ச் 

சூட்டு 
மோட்டு , மால்களிறுபிடர்வைத்த வளரொளிவிமானத்து வாலுளை 
மடங்கமுங்கு , மணிகொண்டபீடிகையினம் பொன்முடி முடிவைத் 
தெமையனொடு விற்றிருந்த, அங்கயற் கண்ணமுதை மங்கையர்க் கா 
சியையெ மம்மனையை யினிது காக்க , கணிகொண்ட தண் மிழாய்க் கா 
டலைத்தோடுதேங்கலுழிபாய்த் தளறு செய்யக், கழனிபடுநடவையிற் 
கமலத்தணங்கா சொர் கையனை முகந்து செல்லப் , பணிகொண்ட 
முடவுப் படப்பாய்ச்சுருட்டுப் பணைத்தோ ளெருத்தலைப்பப் , பழ 
மறைகண்முறையிடப் பைந்தமிழ்ப்பின் சென்ற பச்சைப் பசுங்கொ 
ண்டலே........ பயம் ப 

( ச ) 


DDE -000 


மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் 


பரம் 

ரமசிவன்துதி 
சிகரவடவரை குனிய நிமிர்தரு செருவிலொருபொரு வில்லெனக் 
கோட்டினர் , செடிகொள் பறிதலை யமணரெதிரோதிர் செலவொர் மத 
லைசொல் வையையிற்கூட்டினர், திருவுமிமையவர் தருவுமரவொலி 
செய்வலவர் கொள நல்குகைத் தீட்டினர் ,சிறிய வென துபன் மொழியும் 
வடிதமிழ் தெரியுமவர்முது சொல்லெனச் சூட்டினர் , பகருமிசை 
திசை பரவவிருவர்கள் பயிலுமியறெரி வெள்வளைத்தோட்டினர் , பசி 
யவறுகொடு வெளிய நிலவிரி பவளவன மடர் பல் சடைக் காட்டினர் , 
பதுமமுதல்வனு மெழுதவரியதொர் பனுவலெழுதிய வைதிகட்பா 
ட்டினர் , பரசுமிரசித சபையிடைமிடு பரதபதயுக முள்ளம்வைத்தே 
த்து தந் , தகரமொழுகிய குழலு நிலவுமிழ் தரள நகையு மெமையெ 
னைப்பார்த்தெதிர் , சருவியமா பொரு விழியு மறு கிடை தளரவளர்வ 
தொர் செவ்விமுற்றாக்கன , தனமுமன்றை வெழுதியெழுதரு தமது 
வடிவையு மெள்ளிமட்டுற்றிய , தவளமலர்வரு மிளமினொசெத தள 
மின் வழிபடு தையலைத் தூத்தினா , மகரமெறிகட லமுதை யமுதுகு 
மழலைபழகிய கிள்ளையைப்பேட்டன, மடவ நடைபயில் பிடியை 
வினா செறி வனா செட்டயுமிசை வையம்வைத்தாற்றிய , வழுதியுடைய 
கண் மணியொழிலவுபெண் மணியையணிதிகழ் செல்வியைத் தேக் 
கமழ் மதுரமொழுகிய தமிழினியல் பயின் மதுலாமாகத வல்லியைக் 
காக்கவே ... 

....( உ ) 
சித்திவிநாயகர் துதி . 


கைத்தல மோடிரு கரடக்கனாத்திரை , கக்குகடாமுடைக் கடலிற் 
குளித்தெமர் , சித்தமதாமொரு தறியிற்றுவக்குறு , சித்திவிநாயக னி 
சையைப் பழிச்சு தும் , புத்தா தோ வருடழையத்தழைத்ததோர் , பொ 
ற் கொடியோலென ம தரித்து வட்டெழு , முத்தமிழ்தேர்தரு மதுரை 
த்தலத் துறை , முத்தனமேவுபெண்ணாசைப்புரக்கவே ........... ( ங ) 

முருகவேள் ததி . 


பமரமடுப்பக் கடாமெடுத் தூர் றமோர் , பகடு நடத்திப் புலோ 
மிசைச்சூர்ப்புயல் , பருகியிடக்கற் பாடவிப்பாற்பொலி , பாவையி 
கடைப்பத்ம மாதெனத்தோற்றியு , குமரியிருக்கக் கலாமயிற்கூத்தயர் , 


காட்புப்பருவம் . 
குளிர்புனமொய்த்திட் டசாலிற்போய்ச்சிறு , குறவர்மகட்குச் சல .. 
மிடற்கேக்கறு , குமறனை முத்துக் குமாரனைப்போற்றுது, மிமிழ் திரை 
முற்றத்து மேருமத்தார்த்தமுள், ளெயிறுகுநச்சுப் படைவித்தாப் 
பிசைத் , திறுகவிறுக்கித் துழாய் முடித்தீர்த்தனோ, வெரு மதித்துப் 
பராபவத்தீச்சுட , வமுது செய்வித்திட்ட போனகத் தாற்சுடர் , ரடரு 
மிருட்டுக் கிரீவமட்டாக்கிய , வழகிய சொக்கற்கு மால் செயத்தோட்டி 
கல் , லமர் செய்கயற்கட் குமாரியைக்காக்கவே .... ......( ச ) 

நான்முகன் துதி . 
மேகப்பசுங் குழவி வாய்மடுத் துண்ணவும் விட்புலம் விருந்தயர 
வும் , வெள்ளமுதம்விசுங் கருந்திரைப்பைந்துகில் விரித்திரத்துத் திவி 
ரிபு , நாகத்து மீச்சுடிகை நடுவட்கிடந்தமட நங்கையைப் பெற்றுமற் 
றந் , நாகணைத்துஞ்சுதன் சந்தைக்குவந்துதவு நளிநக் குழந்தைகாக்க , 
பாகத் தமரகதக் குன்றொன்றோர் தமனியக் குன்றொடு கிளைத்து நின்ற, 
பவளத்தடங்குன் றுளக்கண்ணதென்றப் பரஞ்சுடர் முடிக்குமுடிமூ 
ன் , றாகத்தமைத் துப்பி னொருமுடிதன் முடிவைத் தணங்கரசு வீற்றி 
ரூக்கும் , அபிடேகவல்லியை யளிக்குல முழக்குகுழ லங்கயற் கண் 
ணமுதையே .... 

தேவேந்திரன் துதி , 
சுழியுக் கருங்கட் குண்டகழிசுவற்றுஞ் ஈடற்வேற்கிரிதிரித்த, தோன் 
பற்களித்துச் சுறவுயர்த்த சொக்கப்பெருமான் செக்கர் முடி , பொழி 
யுந்தரங்கக் கங்கைவிாை புனல்கால் பாய்ச்சத் தழைந்து விரி , புவனந் 
தனிப்பூத் தருள் பழுத்த பொன்னங்கொடியைப் புரக்கவழிந் , திழி 
யுந் துணரிக்கற் பகத்தினறவிதழ்த்தேன் குடித்துக்குமட்டியெதி , பொடு 
க்குஞ்சிறைவண் வெட்டுறவுண் டிரைக்க கரைக்கு மதச்ச ஒழிக், குழி 
மஞ்சிறுகணேற்றுருமுக் குசல் வெண்புயலுங் கரும்புயலும் , குன்றங் 
குலைய வுகைத்தேறுங் குலிசத்தடக்கைப் புத்தேளே ..... 

திருமகள் துதி. 
வெஞ்சூட்டுநெட்டுடல் விரிக்கும்படப்பாயன் மீமிசைத்துஞ்சு 
நீல , மேகத்தினாகத்து விடுசுடர்ப் படலைமணி மென்பா ஒறுத்தநொ 
ந்து , பஞ்சூட்டு சீரடிப்பதை து மதன் வெங்கதிர் படுமிள வெயிற்கு 


மீனாட்சியம்மையிள்ளை த தமிழ் 
டைந்தும் , பைந் துழாய்க் காடுவிரி தண்ணிழ லொதுங்குமொர் பசுங் 
கோடியை பஞ்சலிப்பாம் , மஞ்சூட்டகட்டுநெடுவான் முகடு துருவு 
மொரு மறையோதிமஞ்சலிக்க , மறிதினாச்சிறைவிரியு மாயிரமுகக் 
கடவுண் மந்தாகினிப்பெயர்த்த , செஞ்சூட்டு வெள்ளோதி மங்குடி 
யிருக்கும் வளர் செஞ்சடைக் கருமிடற் றுதி , தேவுக்கு முன்னின்ற தெ 
ய்வத்தை மும்முலைத் திருவைப் புரக்கவென்றே ................ ( எ ) 

கலைமகள் துதி . 
வெள்ளித் தகட்டுநெட் டேடவிழ்த் தின்னிசை விரும்புஞ் சுரு 
ம்பர்பாட , விளை நரவுகக்கும் பொலன் பொகுட்டலர் கடமல் விட்டுக் 
கொழித்தெடுத்துத் தெள்ளித்தெளிக்குந்தமிழ்க்கடலினன்பினைந்திணை 
பென வெடுத்தவிறை நூற்- றெள்ளமுது கூட்டுணு மொர் வெள்ளோ 
திமத்தினிரு சீறடிமுடிப்பம் வளர்பைங், கிள்ளைக்கு மழலைப்பகங்குத 
லையொழுகுதீங் கிளவியுங் களிமயிற்குக், கிளரிளஞ்சாயலு நவ்விக்கு 
நோக்கும் விரி கிஞ்சுகச் சூட்டரசனப் , பிள்ளைக்குமட நடையுமுட 
டு மகளிர்க்கொர் பேதமையு முதவி முதிராட் , பிள்ளைமையின் வள்ள 
ன்மைகொள்ளுமொரு பாண்டிப்பிராட்டியைக் காக்கவென்றே ( அ ) 

காளிதுதி . 


வடிப்பட்ட முக்குடுமி வடிவேறிசித்திட்டு வளைதருங் கோட்டுமோ 
ட்டு , மகிடங் கவிழ்த்துக்கடாங்கவிழ்க்குஞ் சிறுகண் மால்யானை விங்க 
வாங்குந் தடிபட்டகொடி நுண்ணுகப்பிற் குடைந்தெனச் சுடுகடைக் 
கனலி தூண்டுஞ், சுழல்கண்முடங்குளை மடங்கலையுகைத்தேறு சூரரிப் 
பிணவுகாக்க , பிடிப்பட்ட மடநடைக் கேக்கற்ற கூந்தற் பிடிக்குழாஞ் 
சுற்றவொற்றைப் , பிறை உருப் புடையதொர் களிற்றினைப் பெற்றெந் 
தைபிட்டுண்டு கட்டுண்டு நின் , றடிப்பட்ட திருமேனி குழையக்குழைத் 
திட்ட வணிமணிக்கிம்புரிக்கோ, டாகதீத தாகக்கடம்பா டவிக்குள் வி 
பாடுமொர் மடப்பிடியையே ... 

....... ( க ) 
சத்தமாதர்கள் துதி . 


கடகவிறுதவுகபாய்மிசைப் பேசரித்தவள் , கவிகுவி துறுகலின்வா 
வியைத் தூர்ததவள் ; கடல்வயிறெரிய வொள் வேலினைப்பார்த்தவள் 
கடிகமழ் தருமலர் தார்முடிச் சேர்த்தவன் இடியுககூடலரி யேறுகைத் 


காட்டப்பருவம் . 
தார்த்தவள் , எழுதரு முழுமறை நூலினிக்கூர்த்தவள், எயிறுசொடு 
தெழு பாரினிப்பேர்த்தவள் , எனுமிவ ரெழுவர் கடாண்முடிச் சூட்டு 
தும் குடமொடு குடவியர் பாணிகைக்கோத்திம் , குரவையுமல தொ 
ர்பணருடிச் சூட்டருள் , குதிகொள நடமிடு பாடலுக்கேற்பவோர், 
குழலிசைபழகளி பாடிடக் கேட்டுடை , மடலவிழ் துளபதமுவெடுத் 
தூற்றிடமழகளி றென வெழுகார்முகச்சூப்புயல் வரவருமிளைய குமா 
ரியைக்கோட்டெயின் , மதுரையில் வளர்கவு மாரியைக்காக்கவே ( ) 

முப்பத்து மூவர் துதி . 
அமரில் வென்னி 6 மவுதியர்பின்னிடுமொ ரபயர்முன்னிடு வனத் 
தொக்கவோடவும் , அளவுமெம்முடைய திறையிதென்ன முடி யாச 
பெண்ணிலரொர் முற்றத் துவாடவும் , அகிலமன்னரவர்திசையின்மன் 
னரிவ ரமரரென்னுமுரை திக்கெட்டுமூடவும் , அமுதவெண்மதியின் 
மரபையுன்னியுனி யலரியண்ணன் முழு வெப்பத்து மூழ்கவு , குமரி 
பொன்னிவையை பொருநை நன்னதிகள் குதிகொள் விண்ணதியின் 
மிக்குக்குலாவவும் , குவடுதென்மலையி னிகர தின்மைசுரர் குடிகொள் 
பொன்மலை துதித்துப்பரவவும் , குமார் முன்னிருவரமரரன்னையிவள் 
குமரியின்னமு மெனச்சித்தர் பாடவும் , குரவைவிம்மவர மகளிர்மன் 
னிலெழில் குலவுகன்னியர்கள் கைக்கொக்கவாடவும் , கமலமுன்னியிடு 
மரசமன்னவெழு கடலிவன்ன முட னட்புக்கை கூடவும் , கரிய செம்ம 
லொடு மிளய செம்மல்விடு கருடன் மஞ்ஞையொடொர் கட்சிக்கு 
ளூடவும் , கடவிவிண்ணரசு நடவும்வெம்முனைய களிறு கைம்மலைசொ 
ல் கொப்பத் துவீழவும் , கனகமன்னுதட நளினி தன்னியிருகமலமின் 
னுமொரு பத்மத் துன் மேவவும் , இமயமென்ன மனு முறைகொ டெ 
ன்னருமெ மிறையை நன்மரு கெனப்பெற்றி வாழவும் , எவர் கொல் 
மண்ணவர்க ளெவர்கொன் மண்ணவர்க ளெது சொல்பொன்னுல கெ 
னத்தட்டுமாரவும் , எழில் செய்தென்மதுனா தழைய 
மும்முலையொ 
டெழுமெனம்மனை வனப்புக்கொர்காவலர் , இருவரெண்மர்பதி னொ 
ருவர்பன்னிருவ ரெனுமவிண்ணவர்கண் முப்பத்து மூவரே... ( Ms ) 

காட்புப்பருவம்முற்றுப்பெற்றது. 


Pa 


12 


இது 


செங்கீரைப்பருவம் 


நீராட்டியாட்டுபொற் சுண்ணந் திமிர்ந்தள்ளி நெற்றியிற் றொட் 
டிட்ட வெண் , ணீற்றினொரு புண்டரக்கீற்றுக்கு மேற்றிடவொர் நித்தில 
ச்சுட்டிசாத்தி , தாராட்டு சூழியக்கொண்டையு முடித்துத்தலைப்பணி 
திருத்தி முத்தின் - றண்ணொளி ததும்புங் துதம்பையொடுகாதுக்கொர் 
தமனியக்கொப்புமிட்டுப் , பாராட்டு பாண்டிப்பெருந்தேவி திருமு 
லைப் பாலமுத மூட்டி யொருநின் - பானாறுகுமுதங் கனிந்தூறுதேற்ற 
ன் பட்டாடை மடி நனைப்பச் , சீராட்டி வைத்து முத் தாடும் பசுங்கி 
ள்ளை செங்கீரையாடியருளே - தென்னற்கு மம்பொன்மலை மன்னற் 
குமொருசெல்வி செங்கீரையாடி யருளே ....... 

.... ( க ) 


உண்ணிலா வுவகைப் பெருங்களி துளும்பநின் அன்றிருத் தா 
தை நின்னை ஒருமுறை கரம்பொத்தி வருகென வழைத்திடு முனோடித் 
தவழ்ந்து சென்று , தண்ணுலாமழலைப் பசுங்குதலை யமுதினிய தா 
ய் வயிறு குளிர வூட்டித் - தடமார்ப நிறைகுங் குமச்சே றளைந்து 
பொற்றாடோய் தடக்கை பற்றிப் , பண்ணுலா வடி தமிழ்ப்பைந்தாம 
ம் விரியும் பணைத்தோ ளெருத்த மேறிப்- பாசொளிய மரகதத் திரு 
மேனி பச்சைப் பசுங்கதிர் ததும்ப மணிவாய்த் , தெண்ணிலா விரிய 
நின் றாடும் பசுந்தோகை செங்கீரை யாடியருளே , தென்னற்கு மம் 
பொன் மலை மன்னற்கு மொருசெல்வி செங்ைேரயாடியருளே ....( உ ) 


G 


சுற்று நெடு நேமிச் சுவர்க்கிசைய வெட்டுச் சுவர்க்கா னிறுத்திமே 
ருத் - தூணென்று நடுநட்டு வெளிமுகடு மூடியிரு சுடர்விளக்கிட்டு 
முற்ற , எற்றுபுன லிற் கழுவு புவனப்பழங்கல மெடுத்தடுக் கிப்புது 
க்கூ , ழின்ன முத முஞ்சமைத் தன்னை நீ பன்முறை யிழைத்திடவழித் 
தழித்தோர் , முற்றவெளி யிற்றிரியு மத்தப் பெரும்பித்தன் முன்னின் 
றுதொந்தமிடமும் , முனியா துவைகலு மெடுத்தடுக்கிப் பெரிய மூத 
ண்ட கூட மூடும் , சிற்றில்விளை யாடு மொரு பச்சிளம் பெண்பிள்ளை 
செங்கீரையாடியருளே , தென்னற்கு மய்பொன்மலை மன்னற்குமொ 
ரூசெல்வி செங்கீரையாடியருளே ....... 


செங்கீரைப்பருவம் . 


மங்குல்படு கந்தரச் சுந்தரக்கடவுட்கு மழகதிர்க் கற்றை சுற்றும் 
வாணயன மூன்றுங் குளிர்ந்தமுத கலை தலை மடுப்பக்கடைக்கணேக்கு 
ம் , பொங்குமதர் நோக்கிற் பிரந்தவானந்தப் புதுப்புணரி நீத்தமை 
யன் , புந்தித்தடத்தினை நிரப்பவழி யடியர் பாற் போகசா கரமடுப்ப , 
அங்கணெடுஞாலத்து வித்தின்றிவித்திய வனைத் துயிர்க ளுந்தளிர்ப்ப , 
அருண்மடை திறந்து கடை வெள்ளம் பெருக்கெடுத் தலையெறிந் துக 
ளவுகளுஞ் , செங்கயில் கிடக்குங் கருங்கட்பசுந்தோகை செங்னோ யா 
டியருளே , தென்னற்கு மம்பொன்மலை மன்னற்குமொருசெல்வி செ 
ங்கீலா பாடியருளே ..... 


பண்ணறாவருமிடற் றறுகான் மடுப்பப் பசுந்தேற லாறலைக்கும் , 
பதுமபி டிகையுமுது பழமறைவிரிந்தொளி பழுத்த செந் நாவுமி 
மையாக் , கண்ணறா மரகதக் கற்றைக்கலாமஞஞை கண்முகிரதும்ப 
வேங்குங் , கார்வரையும் வெள்ளென வொர் கன்னிமா டத்துவளர் கர்ப் 
பூர வல்லிகதிர்கால் , விண்ணற மதிமுயற் கலைகிழிந் திழிய முத வெள் 
ளருவி பாயவெடிபோய் , மீளுந்தகட்டகட்டிளவாளை மோதமுகை 
விண் டொழுகு முண்டகப்பூர் , தெண்ணா வருவிபாய் மதுரைமா 
கதவல்லி செங்கீரை யாடியருளே , தென்னற்கு மம்பொன்மலை மன் 
னற்குமொருசெல்வி செங்கீரை யாடியருளே .................. ( ரு ) 

முகமதி யூடெழு நகைநிலவாட முடிச்சூழியமாட , முரிபுரு வக் 
கொடி நுதலிடுசுட்டி முரிப்போ டசைந்தாட , இகல்விழிமகரமுமம் 
மகரம்பொரு மிருமக ரமுமாட , இடுநூபுரவடி பெயரக்கிண் கிணெ 
னுங்கிண் கிணியாடத் துதிலொடு சோர்தரு கொடி நுண் மருங்குறு 
வண்டு துவண்டாடத் , தொந்தி சரிந்திட வுந் கெரந்தொளிர் சூலுடை 
யாவிடைமற் , றகில சராசர நிகிலமொ டாடிட வாடுகசெங்கீரை, அவ 
னி தழைந்திட மவுலிபுனைந்தவ ளாடுகசெங்கீரை .. 


சா 


தசைந்திடு கொங்கை யிரண்டல தெனவுரை தருதிரு மார்பாடத், 
தாய் வருகென்பவர் பேதைமைகண்டு ததும்புபு னகையாடப் , பசை 
ந்திடு ஞால மலர்ந்தமை வெளியொர் பச்சுடல் சொல்லவுமோர் 
பைங்கொடி பொல்கவு மொல்கி நுடங்கிய பண்டி சரிந்தாட , இசை 
ந்திடு தேவை நினைந்தன சொன்ன விரங்கிடு மேகலையோ, டிகிேடை 


M. 

மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் 
பாடவியற்கை மணம்பொதி யிதழ்வழி தேறலினோ, டசைந்தொசிகி 
ன்றபசுங்கொடி யெனவினி தாடுக செங்கீரை , அவனிதழைந்திட மவு 
லிபுனைந்தவளாடுகசெங்கீரை 

( எ ) 


பரிமள மூறிய வுச்சியின் முச்சி பதிந்தா டச்சுடர் பொற் , பட்ட 
முடன் சிறு சுட்டியும் வெயிலொடு பணிவெண் ணிலவாடத் , திருநுத 
ன் மீதெழுகுருவெயர்வாடத் தெய்வமணங்கமழுந், திருமேனி யின் 
முழுமரகத வொளிபெண்டிக்கும் விரிந்தாடச் , சருவிளை நாறுகுதம் 
பை ததும்பியகாது தழைந்தாடக், கதிர்வெண் முறுவலரும்ப மலர் 
ந்திடு கமலத்திருமுகநின் , னருள்விழி யொடும்வளர் கருணை பொழி 
ந்திட வாடுக செங்கீரை, அவனி தழைந்திட மவுலிபுனைந்தவ ளாடுக 
செங்கீரை .... 

......... ( அ ) 


குருமணி வெயில்விட மரகத நிழல்விரி குன்றே நின்றதும் , குடி 
லிசைபழகிய மழைமுகி லெழவெழு கொம்பே வெம்பாசம் , மருவி 
ய பிணிகெட மலை தரு மருமை மருந்தே சந்தானம் , வளர்புவனமு 
முணர்வரு மருமறையின் வரம்பேசெம்போதிற் , கருணையின் முழு 
கியகயறிரிபசிய கரும்பே வெண்சோதிக் , கலைமதிமரபி லொரிளமதி 
யெனவளர்கன்றே யென்றேதும் , திருமகள் கலைமாடலை மகண்மலை 
மகள் செங்கோ செங்கீரை, தெளிதமிழ்மதுரையில் வளருமொ) ரிளம 
யில் செங்கோ செங்கீரை .. 


சங்கு கிடந்த தடங்கை நெடும்புய றங்காய் பங்காயோர் , தமனி 
பமலைபடர் கொடியெனவடிவு தழைந்தா யென்தாயென் , றங்கணெ 
நம்புவனங்க டொழுந்தொறு மஞ்சேலென்றேதும் , அபயமும் வா 
தமு முபயமு முடைபவனங்கே வெங்கோபக் , கங்குன் மதங்கய 
மங்குலடங்க விடுங்காமன் சேமக் , கயல்குடிபுகுமொரு துகிலிகை 
யெனநின் கண்போலுஞ்சாயற் , செங்கய றங்குபொலன் கொடிமின் 
கொடி செங்கோ செங்கீரை தெளிதமிழ் மதுரையில் வளருமொரிளம் 
யில் செங்கோ செங்கீரை ... 

...( 6 ) 


Do s 


செங்கீரைப்பருவம் முற்றிற்று . 


We 


RaoPADI 


CREA 


MG 


தாலப்பருவம். 


ெ 

தன்னன்றமிழினுடன் பிறந்த சிறுகாலரும்பத் தீயரும்புத் தே 
மாநிழற்கண்டுஞ்சுமிளஞ்செங்கட்கய வாய்ப்புனிற்றெருமை ,இன்னம் 
பசும்புற்கறிக்கல்லா விளங்கன்றுள்ளி மடித்தல நின் , றிழிபாலருவியுவ 
ட்டெறிய வெறியுந்திரைத் தீம்புனற்பொய்கைப் , பொன்னங்கமலப் 
பசுந்தோட்டுப் பொற்றாதாடிக் கற்றை நிலாப் , பொழியுந்தரங்கம் பொ 
றையுயிர்த்த பொன் போற் றொடுசோலடிப் பொலன் சூட் , டன்னம் 
பொலியுந் தமிழ்மதுளைக்கரசேதாலோதாலேலோ, அருள் சூற்கொ 
ண்டவங்கயற்கண்ணமுதேதாலோதாலேலோ .. 

... ( க ) 


வீக்குஞ்சிறுபைந் துகிற்றோவை விரியுங்கலாபமருங்கலைப்ப , வி 
ளையாட்டயருமணற் சிற்றில் விட்டுக்குடிபுக் கோட்டியிருள் , சீக்குஞ் 
சுடர் தூங்கழன்மணியின் செந்தீமடுத்த சூட்டடுப்பிற்,செழுந்தாட்டவ 
ளத்துவரடுக்கித் தெளிக்குநறுந்தண்டேறலுலை, வாக்குங்குடக்கூன் கு 
ழிசியிலம்மதுவார்த்தரித்தறித்திலத்தின் , வல்சிபுகட்டிவடித்தெடுத்து 
வயன்மாமகளிற் குழாஞ்சிறுசோ, முக்கும் பெருந்தண்டணை மதுரை 
க்கரசேதாலோதாலேலோ , அருள் குற்கொண்ட வங்கயற்கண்ணமு 
தே தாலோதாலேலோ.......... 

ஃ......... ) 
செம்படலைமுகிற்படலமுவர் நீத்துவரிமேய்ந்துகரு, வூறுங்கமஞ் 
சூல்வயிறுடையவுகைத்துக் கடவுட்கற்பகப்பூங் , காடுந்தரங்கக்கங்கை 
நெடுங்கழியுநீந்திய முதிறைக்கும் , கலை வெண் மதியின் முயறடவிக்சதி 

மீன்கற்றைத்திரைத் துதறி , மூடுங்ககனவெளிக்கூட முகடுதிறந்துபற 
ங்கோத்தமுந் நீருழக்கிச்சினவாளை மூ.ரிச் சிறவினோடும்விளை , யாடும்ப 
முனத்தமிழ்மதுரைக்கரசே தாலோதாவேலோ, அருள் சூற்கொண்ட 
வங்கயற்கண்ணமுதே தாலோதாலேலோ .... 

..... ........ ( க ) 
ஊ றுங்கரடக்கடத்து முகந் தூற்றுமதமாமடவியர்நின் , அதறுங்கு 
ழற் பூந்துகளடங்கவோடவிடுத்த குங்குமச்செஞ், சேறுவழுக்கியோட் 
டறுக்குத் திருமாமறுகிலாசர் பெருந்திண்டே ரொதுங்கச்கொடுஞ்சி 
நெடுஞ்சிறுதேருருட்டுஞ் செர் . ணமழ் , வேறுபொருவேலிளைஞர்கட 
விவுளிகடைவாய்குதட்டவழிந் திழியும் விலழிகுமிழியெறிந்திசைத்துத் 


மீனாட்சியம்மை பிள்ளைத் தமிழ் 
திரைத்து நுரைத்தொருபே , ராறுமடுக்குந் தமிழ் மதுரைக்கரசே தா 
லோதாலேலோ , அருள் சூற்கொண்ட வங்கயற்கண்ணமுதே தாலோ 
தாலேலோ......... 


வார்க்குன்றிரண்டுசுமந்தொசியுமலர்க்கொட்டனையார் குழற்றுஞ் 
சு , மழலைச்சுரும்பர் புகுந் தழக்க மலர்த்தாதுகுத்து வானதியைத் , 
தூர்க்கும் பொதும்பின் முயற்கலைமேற்றுள்ளியுகளுமுசுக்கலையின், று 
மனிக்கொதுங்கிக் கழனியினெற் சூட்டுப் படப்பைமேய்ந்து கதிர்ப் , 
போர்க்குன்றேறுங் கருமுகிலை வெள்வாய்மள்ளர் பிணையலிடும் , பொ 
ருகோட்டெருமைப் போத்தினொடும் பூட்டியடிக்க விடிக்குரல்விட் , 
டார்க்கும்பழனத்தமிழ்மதுரைக்கரசேதாலோதாலேலோ, அருள் சூ 
ற் கொண்டவங்கயற்கண்ணமுதே தாலோதாலேலோ.............( ரு ) 


காரிற்பொழிமழை நீரிற்சுழியெரி கழியிற்சிற குழியிற் , கலாயிற் 
கரைபொரு திரையிற்றலைவிரி கண்டலின் வண்டலினெற் , போரிற்கள 
நிறை சேரிற்குள நிறை புனலிற்டொருகயலிற் , பொழிலிந்சுருள் புரி 
குழலிற்கணிகையர் குழையிற் பொருகயில் போய்த் , தேரிற்குமரர்க 
ண் மார்பிற்பொலிகரு திருவிற்பொரிவில் வரிச் , சிலையிற்றிரள்புய மலை 
யிற்புலவிதி குத்திடவூழ்த்தமுடித், தாரிற்பொருதிடு மதுரைத் துரை 
மகள் தாலோ தாலேலோ, சங்கம் வளர்ந்திட நின்றபொலன் கொடி 
தாலோ தாலேலோ 

... ( க 


) 


G 


சேனைத்தலைவர்க டிசையிற்றலைவர்கள் செருவிற் றலைவர்களாற் 
சிலையிற்றடமுடி தேரிற் கொடியொடு சிர்தச்சிந்தியிடுஞ் , சோனைக்க 
ணைமழை சொரியப் பெருகிய குருதிக் சடலிடையே , தொந்தமிடும் 
பல் கவந்தநிவந்தொரு சுழியிற்பவுரிகொள , ஆனைத்திரளொடு குதிரை 
த்திரளையு மப்பெயர் மீனைமுகந் , தம்மனை யாடுக டற்றினாபோலவடற் 
றிரை மோதவெழுந் , தானைக்கடலொடு பொலியுந்திருமகள் தாலோ 
தாலேலோ, சங்கம் வளர்ந்திட நின்ற பொலன் கொடி தாலோ தாலே 

( எ ) 


அமரர்க்க திபதி வெளிறக்களிறெது பிளிறக்குளிறியிடா, வண்ட 
மிசைப்பொளி கொண்ட லுதைத்தில் மமரிற்றமரினொடும் , கமரிற் 


தாலப்பருவம் . 

க 
கவிழ்தரு திசையிற்றலைவர் கண் மலையிற்சிறகரியுங் , கடவுட்படையொ 
டு பிறகிட்டுடைவது கண்டு முகங்குளிராப் , பமரத்தருமலர் மிலையப் 
படுமுடி தொலையக்கொடுமுடிதாழ் , பைம்பொற்றட வலா திரியக்கட 
ல்வயி றெரியப்படை திரியாச் , சமரிற்பொருதிரு மகனைத்தருமயில் 
தாலோ தாலேலோ, சங்கம் வளர்ந்திட நின்ற பொலன் கொடி தாலோ 
தாலேலோ ... 

( அ ) 


முதுசொற்புலவர் தெளித்தபசுந்தமிழ் நூல்பாழ் போகாமே , மு 
ளரிக்கடவுள் படைத்தவசுந்தரை கீழ்மே லாகாமே , அதிரப்பொருது 
கலிப்பகை ஞன்றமிள் நீர் நாடாளாமே , அகிலத்துயிர்க ளியர்த்துமற 
ங்கடை நீணீர்தோயாமே , சிதைவுற்றரசிய னற்றருமங்குடி போய் 
மாய் வாகாமே , செழியர்க்கபயரு மொப்பென நின்றுண ராதாரோ 
தாமே , மதுரைப்பதிதழை யத்தழையுங்கொடி தாலே தாலேலோ , 
மலயத்துவசன் வளர்த்தபசுங்கிளி தாலோ தாலேலோ .......... ( கூ ) 

தகாக்கரிய குழற்சிருபெண்பிளை நீயோ துயோன் வாழ் , கயிலத் 
தெயிலை வளப்பவளென்றெதிர் சீறாவிறோதா, நிகரிட்டமர்செய் கண 
த்தவர் நந்தி பிரானோ டேயோடா , நிலைகெட் குலையவு டற்றவுடைந்த 
தொ ரானே ராகாமே , சிகரப்பொதிய மிசைத்தவழுஞ்சிறு தேர்மே 
லேபோயோர் , சிவனைப்பொருத சமர்த்தனுகந்தருள் சேல்போன் 
மாயாமே , மகரத் துவச முயர்த்தபொலல் கொடி தாலோ தாலே 
லோ , மலயத்துவசன் வளர்த்தபசுங்கிளி தாலோ தாலேலோ..... ( ) 


தாலப்பருவம் - முற்றிற்று. 


சப்பாணிப் பருவம். 


நாளவட்டத்தளிம னளின தீ தொடுத்துத்தி நாகணையும் விட்டொ 
பொட்டு , நாட்டத் தனும் பரம விட்டத் தனுந் தஞ்சு நள்ளிருளி னாப் 
பணண்ட, கோளவட்டம்பழைய நேமிவட்டத்தினொடு குட்புற்று வெ 
ற்பெட்டுமேழ் , குட்டத்தி னிற்கவிழ மூதண்ட வேதண்ட கோதண்ட 


மீனாட்சியம்மையிள்ளைத்தமிழ் . 
மோசேக்கா , வாளவட்டஞ்சுழல் மட்டித்து நட்டமிடு மதுமத்தர் சுத் 
தநித்த , வட்டத்தி னுக்கிசைய வொற்றிக்கனத்ததன வட்டத்தை யொ 
த்திட்டதோர் , தாளவட்டங்கொட்டு லகட்பாணியொப்பவொரு சப் 
பாணி கொட்டியருளே , தமிழொடுபிறந்து படி மதுறையில் வளர்ந்த 
கொடி சப்பாணி கொட்டியருளே .. 

..........( க ) 
பொய்வந்த நுண்ணிடை நுடங்கக்கொடிஞ்சிப் பொலந்தேரொ 
உமாகத்தும் , பொன் மேருவில்லியை யெதிர்ப்பட்ட ஞான் றம்மை 
பொம்மன் முலை மூன்றிலொன்று , கைவந்தகொழுநரொடு முள்ளப் 
புணர்ச்சிக் கருத்தா கைத்தொடுங்கக், கவிழ்தலைவணக்கொடு முலைக்க 
ண்வைத் திடுமொரு கடைக்கணோக் கமுதமூற்ற , மெய்வந்த நாணி 
னொடு முதல்வந்தெழுங்குறு வெயர்ப்பினொ டுயிர்ட்புவிங்கும் , விம் 
மிதமு மாய் நின்ற வுயிரோவ மெனவூன்று விற்கடை விரற்கடைதழ் 
இத் , தைவந்த நாணினொடு தவழ்தந்த செங்கை கொடு சப்பாணிகொட் 
டியருளே , தமிழொடு பிறந்து பழ மதுறையில் வளர்ந்தகொடி சப் 
பாணி கொட்டியருளே ..... 

( உ ) 


பூமரு வெடிப்பமுதை விண்டதண் டலையீன்ற புனை நறுந் தளிர் 
கள் கொய்தும் , பொய்தற் பிணாக்களொடு வண்டற்கலம்பெய்து புழு 
திவிளை யாட்டயர்ந்தும் , காமரு மயிற்குஞ்சி மடவனப்பார்ப்பினொ 

புறவுபிறவும் வளர்த்தும் , காந்தள் செங்கமலத் தகழுநீர் மணஎந்தெ 
னக் கண்பொத்தி விளையாடியும் , தேமருபசுங்கிள்ளை வைத்து முத்தா 
டியுந் திரள் பொற் கழங்காடிபும் , செயற்கையா னன்றியு மியற்கைச் 
சிவப்பூறு சேயிதழ் விரிந்த தெய்வத், தாமறை பழுத்தகைத் தளிரொ 
ளி துளும்ப ஜொரு சப்பாணி கொட்டியருளே , தமிழொடு பிறந்து 
பழ மதுரையில் வளர்ந்தகொடி சப்பாணி கொட்டியருளே ....... ( ங ) 


விண்ணளிக்குஞ்சுடர் விமான பரநாத வெளியிற் றுவாதசாந் 
தவிடுங்கடம்புபொதி காடுந்தடம்பணை விரிந்ததமிழ் நாடுநெற்றிக் , 


சப்பாணிப்பருவம் . 


கண்ணளிக்குஞ்சுந் தரக்கடவுள் பொலிய மறு காற்பீடமும் மெய்ப் 
ரான் , காமர் பரியங்கக் கவின்றங்குபள்ளியங்கட்டிலுந்தொட்டிலாகப் , 
பண்ணளிக்குங்குதலை யமுதொழுகுகுமுதப் பசுந்தேற லூறலாடும், 
பைங் குழவிபெருவிரல் சுவைத்து நீபருகிடப் பைந்தேற லூறுவண் 
கைத் , தண்ணளிக்கிமலஞ் சிவப்பூரவம்மையொரு சப்பாணிகொட்டி 
யருளே , தமிழொடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்தகொடி சப்பா 
ணிகொட்டியருளே ..... 


சேலாட்டுவாட்கட் கருங்கடற் கடைமடை திறந்தமுத மூற்றுகரு 
ணைத் தெண்டிரை கொழித்தெறிய வெண்டினா நெருப்பூட்டுதெய்வக் 
குழந்தையைச்செங் , கோலாட்டு நின்சிறுகணைக்காற்கிடத்திக்குளிப்பா 
ட்டியுச்சிமுச்சிக் குஞ்சிக்குநெய்போற்றிவெண்காப்புமிட்டுவளர்கொ 
ங்கையிற்சங்குவாக்கும் , பாலாட்டிவாயிதழ் நெரித்தூட்டியுடலிற்பக 
ஞ்சுண்ணமுந்திமிர்ந்து , பைம்பொற்குறங்கினிற் கண்வளர்த்திச் சிறி 
யபரூஉமணித்தொட்டிலேற்றித், தாலாட்டியாட்டுகைத்தாமரைமுகி 
ழ்த்தம்மை சப்பாணிகொட்டியருளே , தமிழொடுபிறந்து பழ மத 
ாையில் வளர்ந்தகொடி சப்பாணிகொட்டியருளே ............( 0 ) 


வானத் துருமொடு டுத்திரள் சிந்தமலைந்த பறந்தலையின் , மண்ண 
வர்பண்ணவர் வாளின் மறிந்தவர் மற்றவர் பொற்றொடியார் , பானற் 
கணையுமுலைக்குவடும்பொரு படையிற்படவிமையோ , பைங்குடர்மூ 
ளையொடும்புத் துண்பேசுந்தடிசுவைகாணாச் , ( சனப்பந்தரி னலகை 
த்திரள் பலகுரவைபிணைத்தாடத் , திசையிற் றலை பார்கள் பெருநாணெய் 
தச் சிறுநாணொலி செய்யாக் , கூனற்சிலையினெயங்களை தொட்டவள் 
கொட்டுக சப்பாணி , குடை நிழலிற்புவிமகளை வளர்த்தள் கொட்டுக 
சப்பாணி ...... 

........( சு ) 


சமரிற் பிறகிடு முதியருமபா மெதிரிட்டமராடத் , தண்டதரன் 
செல்கரும்பகடிந்திரன் வெண்ட டோைேடயாத் , திமிரக்கடல் புகவரு 
ணன்விடுஞ்சுற வருணன்விடுங்கடவுட் , டேரினுகண்டெழ வார்வில் 


மீனாட்சியம்மைபிள்ளைத்தமிழ். 
வழக்கு கொடுங்கோல் செங்கோலோ , இமையத்தொடும் வளர் குல 
வெற்பெட்டையு மெல்லைக்கல்லினிறீஇ , எண்டிசையுந்தனி கொண்டு 
புரந்து வடாது கடற்றுறைதென், குமரித் துறையென வாடுமடப்பிடி 
கொட்டுகசப்பாணி , குடை நிழலிற்புவி மகளை வளர்த்தவள் கொட்டுக 
சப்பாணி .... 


.... ( எ ) 


ஓ 


முகியகருணையுவட்டெழவைத்தவருட்பார்வைக் , குளநெகிழடி 
பர் பவக்கடல்வற்ற வலைத்தோடிக்குழையொடுபொருது கொலைக்க 
ணையைப்பிணையைச்சீறிக் , குமிழொடுபழகி மதர்த்தகயற்கண் மடப் 
பாவாய் தழை கெழுபொழிலின் முசுக்கலை மைப்புயலிற்பாயத், தவழி 
ள மதிகலை நெக்குகுபுத்தமுதத்தோடே , மழை பொழியிமய மயிற் 
பெடை கொட்டுகசப்பாணி , மதுரையில்வளரு மடப்பிடி கொட்டுக 
சப்பாணி ..... 

( அ ) 


சென்றிவொளிகள் கூளிகள் காளிகள் ஞாளியிலாளியெனச் ,செரும 
லைசெம்மலை முதலியர்சிந்தச்சிந்திட நந்தி பிரான் , நின்றிலனோட லுமு 
ன்னழகும்மவன்பின்னழகுங்காணா, நிலவுவிரிந்திடு குறு நகைகொண் 
டுநெடுங்கையிலைக்கிரியின் , முன்றிலினாடன் மறந்தமராடியொர் மூரி 
ச்சிலைகுனியா , மூரிபுருவச்சிலைகடைகுனியச்சில முளரிக்கணை தொட் 
குக் , குன் றவிலாளியை வென்றதடாதகை கொட்டுகசப்பாணி , குடை 
நிழலிற்புவிமகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி ..............( கூ 


சழுமறைதெளிய வடித்த தமிழ்ப்பதிசத்தோடே , திருவருளமுது 
குழைத்துவிடுத்தமுலைட்டாலாற் , கழுமலைமதலை வயிற்றை நிரப்பிமயிற் 
சேயைக், களிறொடும் வளரவளர்த்தவருட்செவிலித்தாயே , குழலிசை 
புழகி முழுப்பிரசத்திரசத்தோடே , குதிகொளுநறியகனிச்சுைைவநெ 
க்கபெருக்கே போன் , மழலையின முதுகுசொற்கிளிகொட்டுகசப்பாணி , 
மதுரையில்வளரு மடப்பிடி கொட்டுக சப்பாணி ... 

... ( ய ) 


சப்பாணிப்பருபம் - முற்றிற்று . 


*** 
₹ & # 

முத்தப்பருவம். 
காலத்தொடுகற்பனை கடந்த கருவூலத்துப் பழம்பாடற் , கலைமாச் 
செல்வர் தேடிவைத்த கடவுண்மணியே யுயிரால் , வாலத் துணர்வி னீர் 
பாய்ச்சி வளர்ப்பார்க்கொளிபூத் தருள்பழுத்த, மலர்க்கற்பகமே யெ 
ழுதாச்சொன் மழலைததும்பு பசுங்குதலைச் , சோலைக்கிளியே யுயிர்த் 
துணையாந் தோன்றாத் துணைக்கோர் துணையாகித் , துவாத சாந்தப் பெ 
ருவெளியிற் றுரியங்கடந்த பரநாத , மூலத்தலத்து முளைத்த முழு மு 
தலே முத்தந்தருகவே, முக்கட்சுடர்க்கு விருந்திடுமும் முலையாய்முத் 
தந்தருகவே ........... 

( க ) 
உருகியுருகி நெக்குநெக்கு ளுடைந்து கசிந்திட் டசும்பூறும் , உ 
ழுவலன் பிற்பழவடியா ருள்ளத் தடத்தி லூற்றெடுத்துப், பெருகுபா 
மானந்த வெள்ளம் பெருக்கேசிறியேம் பெற்றபெரும் , பேறேயூறு 
நரைக்கூந்தற் பிடியே கொடி நுண் ணுசுப்பொசிய , வருகுங்குமக்குன் 
றிரண்டேந்து மலர்ப்பூங்கொம்பே தீங்குழலின் , மதுரங்கனிந்த பசு 
ங்குதலை மழலையரும்பச் சேதாம்பன் , முருகுவிரியுஞ் செங்கனிவாய் 
முத்தந்தருகமுத்தமே , முக்கட்சுடர்க்குவிருந்திடுமும் முலையாய்முத் 
தந்தருகவே ..... 

கொழுதிமதர் வண்டுழக்குகுழற் கோதைக்குடைந்தகொண்டது 
நின் , குதலைக்கிளிமென் மொழிக்குடைந்த குறுங்கட்கரும்புக் கூன் 
பிறைக்கோ , எழுத்பொலன்சீறடிக்குடைந்த செந்தாமரையும் பசுங் 
கழுத்துக், குடைந்தகமஞ்சூட் சங்குமொழு கொளியகமுகு மழகு 
தொய்யில் , எழுது தடந்தோட் குடைந்ததடம் பணையும்பணை மென் 
முலைக்குடைந்த , இணைமாமருப்புந் தருமுத்துன் றிருமுத்தொவ்வா 
விகபரங்கள் , முழுதுந் தருவாய் நின்கனிவாய் முத்தந் தருகமுத்தமே , 
முக்கட்சுடர்க்கு விருந்திடுமும் முலையாய் முத் தந்தருகவே..... ( ஈ ) 

மத்தமதமாக்கவுட் டொரு நான் மருப்புப் பொருப்புமிசைப்பொ 
லிந்த , வானத்தரசுகோயில்வளர் சிந்தாமணியும் வடபுலத்தார் , நத்தம் 
வளர வளகையர்கோ னகரில்வளரும் வான்மணியும் , நளினட்பொகு 
ட்டில்வீற்றிருக்கு நங்கைமனைக்கோர் விளக்கமெனப் , பைத்தசுடி 
கைப் படப்பாயற் பதுமநாபன் மார்பில் வளர் , பரிதிமணியுமெமக் 
கம்மைபணிலவாழிவேயின்ற, முத்தமுகந்தநின்கனிவாய் முத்தந்தரு 
கமுத்தமே , முக்கட்சுடர்க்குவிருந்தியமும் முலையாய் முத்தந்தருகவே , 


அ 

மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் 
கோடுங்குவடும் பொருதரங்கக் குமரித் துறையிற் படுமுத்தும் , 
கொற்சைத் துறையிற்றுறைவாணர் குளிக்குஞ்சலாபக்கு வான் முத்து 
ம் , ஆடும் பெருந்தண் டுறைப்பொருனை யாற்றிற்படுதெண்ணிலாமுத் 
தும் , அந்தண் பொதியத் தடஞ்சார லருவி சொரியுங் குளிர் முத்தும் , 
வாடுங்கொடி நுண்ணுசுப்பொசிய மடவமகளிருடனாடும் , வண்டற் 
அறைக்குவைத்து நெய்த்து மணந்தாழ்நறு மென் புகைப்படலம் , மூ 
நங்குழலாய் நீன்கனிவாய் முத்தந்தருக முத்தமே , முக்கட்சுடர்க்குவி 
ரிந்திடு மும் முலையாய் முத்தந்தருகவே .. 

பைவைத்ததுத்திப் பரூஉச்சுடிகைமுன்றிற் பசுங்கொடியுடுக்கை 
கிழியப் , பாயிருட்படலங் கிழித்தெழுசுடர்ப்பரிதி பரிதிக்கொடிஞ்சி 
மான்றேம் , மொய்வைத்த கொப்புளை வயப்புரவிவாய்ச்செல்ல மட் 
கோல்பிடித்து நெடுவான் , முற்றத்தையிருள் பட விழுங்குந் துகிற்கொ 
டி முனைக்கணை வடிம்புனக்கா , மைவைத்தசெஞ்சிலையு மம்புலியுமோ 
டநெடு வாஎன்மீன் மணந்துகந்த , வடவரை முகந்தநின் வயக்கொடி 
யெனப்பொலியு மஞ்சிவர்வளாக நொச்சித் , தெய்வத்தமிழ்க்கூட ற 
ழையத்தழைத்தவ டிருப்பவள முத்தமருளே, சேல்வைத்தவெண்கொ 
டியை வலம்வைத்தபெண்கொடி திருப்பவள முத்தமருளே ... ( சு ) 

பின்னற் றிறைக்கடன் மதுக்குடமறத்தேக்கு பெய்முகிற் காருட 
லம் வெண் , பிறைமதிக்கூன் குயக் கைக்கடைஞரொடுபுடை பெயர்ந் 
திடை நுடங்கவொல்கு , மின்னற்றடித்துக் கரும்பொற்றொடிக்கடை 
சி மெல்லியர் வெரீஇப்பெயரவான் , மீன்கணம் வெறுக்கொள்ள வெடி 
வரால் குதிகொள்ளும் விட்புலம் விளை புலமெனக் , கன்னற் பெறுங்காடு 
கர்ப்பகக்காட்டுவளர் கடவுண்மா கவளங்கொளக் , காமதேனுவுநின்று 
கடைவாய்கு தட்டக் கதிர்க்குலை முதிர்ந்துவிளையும் , செந்நெற்படப் 
பைமது ாைப்பதிபுரப்பவ டிருப்பவள முத்தமருளே , சேல்வைத்த 
வொண்கொடியை வலம்வைத் தபெண்கொடி திருப்பவள முத்தமரு 
ளே ... 

.. ( எ) 
சங்கோலிடுங்கடற் றானைக்குவெந்திடு தராபதிகண் மன்றிறூர்த்த , 
தமனியக்குப்பையுந் திசைமுதல்வர் தடமுடித் தாமமுத்தலை மயங்கக் , 
கொங்கோலிடுங்கைக் கொடுங்கோலொடுந்திரி குறும்பின் கொடிச்சுற 
வுநின் சொற்றப்பதாக்கைக் குழாத்திட்டுருமிரசதக் குன்றினுஞ்சென் 
அலாவப் , பொங்கோலவேலைப் புறத்தினொடகத்தினிமிர் போராழி 


லக 


முத்தப்பருவம் . 
பரிதியிரதப் , பொங்காழி மற்றப் பொருப்பாழியிற் றிரி புலம்பட்பல 
ம்பு செய்யச் , செங்கோறிருத்திய குடிச்செழியர்கோமா டிருப்பவள 
முத்தமருளே , சேல்வைத்த வொண் கொடியை வலம்வைத்த பெண் 
கொடி திருப்பவள முத்தமருளே ........ ........ ( அ ) 

பருவரைமு துபல வடியினிநெடுதில் நெக்க குடக்கனியிற் , படுந 
றைபடுநிறை கடமுடைபவெக நட்பவுவட்டெழவும் , விரிதலை முத 
லொடு விளைபுல முலைய வுழக்கிய முட்சுறவின் , விசையினின் வழி நறை 
மிடறொடிகமுகின் விழுக்குலை நெக்குகவும் , கரையெறிபுணரியி னிரு 
மடி பெருகு தடத்து மடுத்தகடக்,களிறொடு பிளிறிட விகலிய முகிலினி 
ரட்டியிரட்டியமும் , முரசதிர்கடி நகர் மதுரையில் வளர்கிளி முத்தம 
ளித்தருளே , முழுதுலகுடைய தொர் கவுரியர் குலமணி முத்தமளித் 


திருளே .. 


ooo 


புதையிருள் கிழிதர வெழுதருபரிதி வளைத்தகடர் புவியிற் , பொது 
வறவடிமை செய்திடுவழிபடியர் பொருட்டலர் வட்டணையிற் , றதை 
மலர் தபொதுளியகளிய ளிகுமிரு குழற்றிரு வெத்தவளச் , சததள 
முளரியின் வனிதையையுதவு கடைக்கண் மடப்பிடியே , பதுமமோ 
டொழுகொளி வளையுநினளின முகத்துமிடற்றுமிறப் , பனிமதியொ 
சுேவை யமுதமு நுதலொடு சொற்குதலைக்கணிறீஇ , முதுதமி ழுததியி 
ல் வருமொரு திருமகண் முத்தமளித்தருளே , முழுதுல குடைத்தொ 
ர் கவுரியர் குலமணி முத்தமளித்தருளே .... 

முத்தப்பருவம் - முற்றிற்று. 


வருகைப்பருவம். 
அஞ்சிலம்போலிடவ ரிக்குரற்கிண் கிணி யாற்றுசெஞ் சீறடி பெ 
யாத் , தடியிடுந்தொருநின் னலதீதகச்சவடுடட் டப்புவி பரம்பையர் 
கடம் , மஞ்சுதுஞ்சளகத் திளம்பிறை புமெந்தைமுடி வளரிளம்பிறை 
யு நாற , மணி நூ பிரத்தவிழு மென்குரற் கோவசையு மடநடைக்கோ 
தொடர்ந்துன் , செஞ்சிலம் படிபற்று தெய்வுக்குழாத்தினோடு சிறை 
போதி மம்பின் செலச் , சிற்றிடைக்கொல்கிமணி மேகலையிரங்கத்திரு 
கோயி லெனவெனெஞ்சக் ,கஞ்சாமுஞ்செஞ் சொற்றமிழ்க்கூடலுங் 
கொண்ட காமர்பூங் சொடிவரக்கவே , கற்பகாடவியிற் கடம்பாடவிப் 
பொலி கயற்கணா பவேருகவே ... 


( 5 ) 


உல 

மீனாட்சியம்மையிள்ளைத்தமிழ் 
குண்பெடுபேரகழிவயிறுளைந்தீன்றபைங் கோதையும்மதுரமொ 
ழுகுங் , கொழிதமிழ்ப்பனுவற்றுறைப்படியுமடநடைக்கூந்தலம்பிடி 
யுமறுகால் , வண்டுபடு முண்டக மனைக்குடிபுகச்சிவ மணங்கமழவிண் 
ட தொண்டர் மானதத்தடமலர்ப்பொற்கோயில் குடிகொண்டமாணி 
க்கவல்லிவில்வே , டுண்டுப்மேதி நுதற்றோகையொடு மளவில் பலதொ 
ல் ஒருவெடுத்தமர் செயுந் , தொடுசிலையெனக்ககனமுகடு முட்டிப்பூந் 
துணர்த்தலைவணங்கிநிற்குங் , கண்டுபடுகன்னல்பைங் காடுபடுகூடற் க 
லாபமாமயில்வருகவே , கற்பகாடவியிற் கடம்பாடவிப்பொலி கயற் 
கணாயகிவருகவே ....... 

முயல்பாய்மதிக்குழவி தவழ்சூலடிப்பலவின் முட்பொதிகுடக்க 
னியொடு , முடவுத்தடந்தாழைமுப்புடைக்கனிசிந்தமோதிநீருண்டிரு 
ண்ட , புயல்பாய்படப்பைத் தடம்பொழில்களன்றியேழ் பொழிலையு 
மொருங்கலைத்துப் , புற மூடு மண்டச்சுவர்த்தலமிடித்தப்புறக்கடன் ம 
இத்துழக்கிச் , செயல்பாப்கடற்றானை செங்களங்கொள வம்மை திக்குவி 
சயங்கொண்ட நாள் , தெய்வக்கயற் கொடி கடிசைதிசையெடுத்தெனத் 
திக்கெட்டுமுட்டவெடிபோய்க், கயல்பாய் குரம்பணை பெரும்பணைத் 
தமிழ்மதுரைகாவலன் மகள் வருகவே , கற்பகாடவியிற் கடம்பாடவிப் 
பொலி கயற்கனய கிவருகவே .. 

வடம்பட்ட நின்றுணைக் கொங்கைக்குடங்கொட்டு மதுர வமுதுண் 
கெடைவாய் , வழியும் வெள்ளருவியென நிலவுபொழிகிம்புரி மருப்பிற் 
பொருப்பிடித்துத் , தடம்பட்டபொற்றாது சிந்துரங்கும்பத்தலத்த 
ணிவதொப்பவப்பிச் , சலராசியேழுந்தடக்கையின் முகந் துபின்றான நீ 
ரானிரப்பி , முடம்பட்டமதியங்குசப்படையெனக்ககனமு.கடுகைதட 
வியுடு மீன் , முத்தம்பதித்திட்டமுகபடாமெனவெழுமுகிற்படாநெற் 
றிசுற்றுங் , கடம்பட்ட சிறுகட் பெருங்கொலைய மழவிளங்களிறீன்றபிடி 
வருகவே , கற்பகாடவியிற்கடம் பாடவிப்பொலிகயற்கணாய கிவருகவே 

தேனொழுகுகஞ்சப் பொலன் சீறடிக்கூட்டு செம்பஞ்சியின் கு 
மும்பால் , தெள்ள முதிறைக்கும் பசுங்குழலிவெண்டிங்கள் செக்கர் மதி 
பாக்கனா பொரும் , வானொழுகுதுங்க த்தரங்கப் பெருங்கங்கை வாணித் 
தியாச்சிவபிரான் , மகுடகோ டீாத்தடிச்சுவடழுத்தியிடுமரகதக்கொப் 
புகதிர்கால் , மீனொழுகுமாயிருவிசுட்டம்செலுங்கடவுள் வேழத்தின்ம 
த்தகத்தும் , வீற்றிருக்குஞ் சேயிழைக்கும் பசுங்கமுகுவெண்கவரி விசு 


வருகைப் பருவம் . 


10 


ம்வாசக் , கானொழுகுதடமலர்க்கடிபொழிற்கூடல்வளர் கவுரியன் மக 
ள் வருகவே , கற்பகாடவியிற் கடம்பாடவிப்பொலிகயற்கணாயகிவரு ) 

வடக்குங்குமக்குன் றிரண்டேந்தும்வண்டன் மகளிர்சிறுமுற்றில் , 
வாரிக்குவித் தமணிக்குப்பைவானாறடைப்பவழிபிழைத்து , நடக்குங்க 
திர்பொற்பரிசிலாநகுவெண்பிறகைத்தோணியதா,நாண்மீன்பாப்பச் 
சிறுமிதப்பா நாப்பண்மிதப்பு நாற்கோட்டுக் கடக்குஞ்சரத்தின் மதத 
தியுங்கங்கா நதியு மெதிர்கொள்ளக் , ககன வெளியுங்கற்பகப் பூங்காடுங் 
கடந்து கடல் சுருங்க , மடுக்குந்திரைத்தண்டுறைவையை வள நாட்டரசே 
வருகவே , மலயத்துவசன் பெற்றபெருவாழ்வேவருகவருகவே.. ( கூ ) 

சுண்ணந்திமிர்ந்து தேனருவி துளைந்தாடறுகாற்றும்பிபசுந் , தோ 
ட்டுக்கதவந்திறப்பமலர்த்தோகைகுடிபுக்கோகைசெயுந் , தண்ணங்கம் 
லக்கோயில் பல சமைத்தமருதத்தச்சன் முழு , தாற்றுக்கமுகு நாற்றி 
யிடுந் தடங்காவணப்பந்தரில்விக்கும் , விண்ணம்பொதிந்த மேகப்படா 
மிசைத் தூக்கியபன்மணிக்கொத்து , விரிந்தாலெனக்கானிமிர்ந்து தலை 
விரியுங்குலை நற்கற்றைபல, வண்ணய்பொலியும்பண்ணைவயன்மதனா 
க்கரசேவருகவே , மலயத்துவசன் பெற்ற பெருவாழ்வேவருகவருகவே 

தகரக்குழலினறையுநறைதருதீம்புகையுந் திசைக்களிற்றில் , நடக் 
கைநாசிப்புழைமடுப்பத்தளருஞ்சிறு நுண் மருங்குல்பெருஞ், சிகரக் 
களபப்பொம்மன் முலைத் தெய்வமகளீர் புடையிரட்டுஞ், செங்கைக்கவ 
ரிமுகத்தெறியுஞ்சிறுகாற்கொசிந்துகுடிவாங்க , முகரக்களிவண்டடை 
கிடக்குமுளரிக்கொடிக்குங்கலைக் கொடிக்கு, முருந்துமுறுவல்விருந்தி 
புெண் மூரனெடுவெண்ணிலவெறிப்ப , மகரக்கருங்கட்செங்கனிவாய் 
மடமான் கன்றுவருகவே , மலயத்துவசன் பெற்ற பெரு வாழ்வேவருக 
வருகவே ....... 

-- ( அ ) 
தாடுக்குங்கடவுட்பழம் பாடற்றொடையில் பயனே நறைபழு 
த்த , துறைத்தீந்தமிழினொழுகுற றுஞ்சுவையேயகந்தைக்கிழங்கையாழ் 
ந்த , தெடுக்குத்தொழும்பருளக்கோயில் கேற்றும் விளக்கேவளர்சிமை 
ய விமயப்பொருப்பில்விளையாடு மிளமென்பிடியே யெறிதரங்கம் , 
உடுக்கும்புவனங் கடந்து நின்ற வொருவன் றிருவுள்ளத்திளழ , கொழுக 
வெழுதிப்பார்த்திருக்கு முயிரோவியமே மதுகரம்வாய் , மடுக்குங்கு 
முற்காடேந்துமிளவஞ்சிக்கொம் யவருகவே , மலயத்துவசன் பெற்ற 
பெருவாழ்வே வருகவருகவே .... 

( க 


C 


மீனாட்சியம்மையிள்ளைத்தமிழ் , 
பெருந்தேனிறைக்கு நறைக்கூந்தப்பிடியே வருக முழுஞானப் 
பெருக்கேவருகயிறைமௌலிப்பெம்மான் முக்கட்சுடர்க்கிரு நல் , விரு 
ந்தேவருகமும்முதற்கும் வித்தேவருகவித்தின்றி, விளைக்கும் பரமானந் 
தத்தின் விளைவே வருக பழமறையின் , குருந்தேவருகவருள் பழுத்தகொ 
ம்பேவருக திருக்கடைக்கண் , கொழித்ததருணைப் பெருவெள்ளக்குடை 
வார்பிறவிப் பெரும்பிணிக்கோர் , மருந்தேவருகபசுங்குதலை மழலைக்கி 
ளியே வருகவே ,மலயத்துவசன் பெற்றபெருவாழ்வே வருகவருகவே ( ) 

வருகைப் பருவம் முற்றிற்று. 


அம்புலிப் பருவம் 
கண்டுபடுகுதலைப் பசுங்கிளியிலட்கொருகலாபேதமென்னநின்னை 
க்கலைமறைகண் முறையிடுவகண்டோவலாதொண்கலா நிதியெனத்தெ 
ரிந்தோ,வண்டுபடு தெரியற்றிருத்தாதையார்மரபின்வழிமுதலெனக்கு 

தோ , வளர்சடைமுடிக்கெந்தை தண்ணறுங்கண்ணியா வைத்ததுக 
டைப்பிடித்தோ, குண்டுபடுபாற்கடல்வருந்திருச்சேடியொடு கூடப் 
பிறந்ததோர்ந்தோ , கோமாட்டியிவணின்னைவம்மெனக்கொம்டெனக் 
கூவிடப்பெற்றாயுனக் கண்டுபடுசீரிதன்றாதலாலிவளுடனம்புலீயாட 
வாவே , ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்கவல்லியுடனம்புலியாட ( ) 

குலத்தோடுதெய்வக்குழாம் பிழிந் தூற்றிக்குடித்துச்சுவைத்து மி 
ழ்ந்த , கோதென்றுமழல்விடங் கொப்புளிக்கின்றவிரு கோளினுச்சிட் 
டமென்றும் , கலைத்தோடு மூடிக்களங்கம் பொதிந்திட்ட கயரோகியெ 
ன்றுமொரு நாள், கண்கொண் பொர்க்கவுங் கடவதன்றென விதகடற்ப 
வியெடுத்திகழவிட் , புலத்தோடு முடுமீன் கணத்தோடு மோடு நீன்போல் 
வார்க்குமாபாதகம் , போக்குமித்தலமலது புகலில்லைகாண்மிசைப் 
பொங்குபுனல்கற்பகக்கா, டலைத்தோடு வையைத் துறைப்படிமடப்பி 
டியொடம்புலியாடவாவே, ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்கவல் 
லியுடனம்புலீ யாடவாவே ...... 

( 2 ) 
கீற்றுமதிபெனறில்வு தோற்றுபருவத்திலொளி கிளர் முதற்செவ்வி 
வவ்விக் , கெண்டைத்தடங்கணா தெருவிட்டிறைஞ்சக் கிடந்தது முடை 
ந்தமுதம்விண் , ற்ேறுபு துவெண் கலையுடுத்து முழுமதியெனவுதித்த 
வமையத்துமம்மை , யொண்முக தொழுகு திருவழகைக் கவர்ந்து 
கொண்டோடினது நிற்கமற்றை , மாற்றவளொடுங்கேள்வர் மௌலியி 


பூ 


அம்புலிப்பருவம் . 
இறைந்தது மறந்தனை யழைத்தபொழுதே,மற்றிவள் பெருங்கருணை 
சொற்றிடக்கடவதோமண்முழுதும்விம்முபுயட் வைத், தாற்று முடிய 
ரசுதவுமாசிளங்குமரியுட னம்புலீயாடவாவே , ஆணிப்பொன் வில்லி 
புணர்மாணிக்கவல்லியுடனம்புலீயாடவாவே ... ........ க ) 

விண்டலம்பொலியப் பொலிந் திடுதியேலுன்து வெம்பணிப்ப 
கைவிழுங்கி , விக்கிடக்கக்கிடத் தொக்கிடர்ப்படுதிவெயில் விரியுஞ்சுட 
ர்ப்பரிதியின் , மண்டலப்புக்கனை யிருத்தியெனினொள் ளொளி மழுங் 
கிட வழுங்கிடுதி பொன். வளரிசடைக் காட்டெந்தை வைத்திடப்பெறு 
தியேன் மாசுணஞ்சுற்றவச்சம் , கொண்டுகண்டுஞ்சா திருப்பதுமருப் 
பொங்கு சோதையிவள் சீரடிகணின் , குடர் குழம்பிடவே குமைப்ப 
தும் பெறுதியெங் கோமாட்டி பாலடைந்தால் , அண்டபகிரண்டம் 
மகண்டமும் பெறுதியா லம்புலீயாடவாவே , ஆணிப்பொன் வில்லி 
புணர் மாணிக்கவல்லியுடமம்புலீயாடவாவே .................( ச ) 

எண்ணில் பலபுவனப்பெருந்தட்டை யூடுருவியிவள் பெரும்புகழ் 
நெடு நிலா, எங்கணு நிறைந்திடுவதங்கதனின் மெள்ளநீயெள்ளவு மொண் 
டுகொண்டு , வெண்ணிலவு பொழிவது கிடைத்தனை மடுத்திவள் விழிக்க 
டை கொழித்தகருணை , வெள்ளந்திளைத்தாடு பெற்றியாற்றண்ணளி வி 
ளைப்பதும் பெற்றனை கொலாம் , மண்ணிலொண்பைங் கர்வளர்ப்ப 
துனிடத்தம்மைவைத்திடுஞ் சத்தியேகாண் , மற்றொருசுதர்தா நினக் 
கெனவிலைக்கலை மதிக்கடவுணீயு முணர்வாய் , அண்ணலங்களியானை யா 
சர்கோமகளுட னம்புலீயாடவாவே , ஆணிப்பொன்வில்லிபுணர் மா 
ணிக்கவல்லியுட னம்புலியாடவாவே ........... 

ப 
முன்பும்பராசுசெய் பெரும்பாவமுங்கோம் மூரிமாத் தொடர் 
சாபமும் , மும்மைத்தமிழ்ச் செழியன் வெப்பொடுகொடுங்கூனு மோ 
சித்தவித்தலத்தின் , றன் பெருந்தன்மைபை யுணர்த்திலைகொள் சிவராச 
தானியாய்ச் சீவன் முத்தித், தலமுமாய்த் துவாதசாந் தத்தலமு டான 
தித் தலமித்தலத்திடை தியேல் , மன் பெருங்குரவர் பிழை தமாவமும் 
ற்றை மாமடிக ளிடுசாபமும் , வளரிளம்பருவத்து நனாதிரையு முதிர் 
கூனு மாற்றிடப்பெறுதிகண்டாய் , அன்பரென்புருகக் கசிந் திடுபசுந் 
தேனொடம்புலீ யாடவாவே , ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்க 
வல்லியுட னம்புலீயாடவாவே .......... 


மீனாட்சியம்மையிள்ளைத்தமிழ் 
குலைப்பட்டகாந்தட் டளிர்க்கையிற் செம்மணி குயின்றவம் மனை 
நித்திலன் , கோத்தலம்மனைமுன் செல்ப்பின் செலுந்தன்மை கோகன 
க மனையாட்டிபாற் , கலைபட்ட வெண்சுடர்க் கடவுடோய்ந்தேகவதுக 
ண்டுகொண்டேபுழுங்குங் , காய்கதிர்க்கடவுளும் பின்றொடர்வதேய்ப் 
பக் கறங்கருவி தூங்கவோங்கு , மலைபட்டவாரமும் வயிரமும் பிறவு 
மா மாமணித்திகளைவாரி , மறிதிரைக்கையா லெடுத்தெமிய நாற்ளேட் 
டு மதகளிறு பிளிறியோடும் , அலை பட்டவையைத் துறைச்சிறையனப் 
பேடை யம்மானை யாடியருளே , ஆகங்கலந்தொருவர் பாகம்பகிர்ந் 
தபெண் ணம்மானை யாடியருளே ....... 


தமரான நின்றுணைச் சேடியரிவொரு சிலர் தடக்கையி நெடுத்தாடு 
நின் , றாள வம்மனை பிடித் தெதிர்விசிவிசயிட சாரிவலசாரிதிரியா, திமி 
ராமுனம்மனையோ ராயிரமெடுத்தெறிய நிரை நிரைய தாய்க்ககனமே 
ல் , நிற்கின்றதம்மை நீ பெற்றவகிலாண்டமு நிரைத்துவைத் ததுகடுப் 
ப , இமிராவரிச்சுரும் பார்த்தெழப்பொழி லூ டெழுந்தபைந் தாதுல 
கெலாம் , இருள் செயச்செய்து நின் சேனாபராகமெனு மேக்கமள கா 
புரிக்கும் , அமராவதிக்குஞ்செய் மதுராபுரித்தலைவி யம்மானை யாடி 
யருளே , ஆகக் கலந் தொருவர் பாகம் பகிர்ந்தபெண்ணம்மானையாடி . 


RS 


உயிராட்ருக்கின்ற சேடியரின்மலர் துதித்தவ ளெதிர்த்து நின் 
னோ, டொட்டியெட்டிப்பிடித் திட்டவம் மனை தேடி யோடியாடித் தி 
ரிய நீ , பெயராதிருந்துவிளை யாடுவது கண்டெந்தை பிறைமுடி துளக் 
கமுடியாற் , பெருகுசுரகங்கை நுரை பொங்கலம்மானையப் பெண் 
கொடியு மாடன்மான , வெயராமனம்புழுங் கிடுமமரர்தச்சனும் விய 
ப்பச் செயுந்தவளமா, மேடையுந்தண்டரள மாடமுந்தெண்ணிலா 
விசத்திசைக்களிறெலாம் , அயிராவதத்தினை நிகர்க்குமது ரைத்தலைவி 
யம்மானை யாடியருளே , ஆங்கலந்தொருவர் பாகம் பகிர்ந்தபெண் 
ணம்மானையாடியருளே ..... 

முத்தமழுத்திய வம்மனைகைம்மலர் முளரிமணங்கமழ , மொய் 
குழல்வண்டுநின் மைவிழிவண்டின் முயங்கி மயங்கியிடக், கொத்தும் 
ணித்திர னிற்செயும்ம்மனை குயிலின் மிழற்றிய நின் , குழலினிசைக்குறி 
கிப்பனி தூங்கு குறுந் துளிசிந்தியிட , வித் துருமத்திலிழைத்தவு நின்கை 
விரற்பவளத்தளிரின் , விளை தருமொள்ளொளி திருடப்போவுது மீள் 


0 


வ 


அம்மானைப் பருவம் 
வதுமாய்த் திரிய , அத்தன்மனத்தெழு தீபவுயிரோவிய மாடுக வம்ம 
னையே , அழகுதழைந்தகல் யாணசவுந்தரி யாடுகவம்மனையே .... ( எ ) 

விளரிமிழற்றளிகுமிறுகுழற் கொடிவிசிய வம்மனை போய் , விண் 
ணினிரைத்தெழுவது ககனந்திருமேனியதானவருக் கிள நிலவுமிழ்பரு 
முத்தின் கோவையெடுத்தவர் திருமார்புக் , கிடுவகடுப்பவு மப்பரிசேப் 
லமணியினியற்றியிடும் , வளரொளிவிம்மியவம்மனை செல்வது வாவிை 
லொத்திடவும் மன்னெக்குருகப்பரமானந்தமடுத்ததிருத்தொண்டர்க் 
களிகனியத்திருவருள் கனியுங் கனியாடுகவம்மனையே , அழகு தழைந்தக 
வ்யாண சவுந்தரியாடுக வம்மனையே 

......( அ ) 
கைம்மலரிற்பொலிகதிர் முத்தம்மனை நகைமுத்தொளிதோயக் , க 
கண்டவர் நிற்கப் பிறர் சிலர் செங்கைக்க மலச்சுடர்கதுவச் , செம்மணியி 
ற்செய்திழைத்தனவெனவுஞ்சிற்சிலர்கட்கடையின் , செவ்வியைவவ்வி 
பின் கருமணியிற்செய்தன கொல்லெனவும் சம்மனமொட்டவுரைப் 
பனமற்றைச் சமையத்தமைவு பெறார் , தத்தமினின்று பிதற்றுவ பொரு 
வத்தனி முதல் யாமென்பார்க் , கம்மனை யாயவர்தம் மனையான வளாக 
வம்மனையே , அழகுதழைந்த கல்யாணசவுந்தரியாடுகவம்மனையே .( க 

ஒள்ளொளிமரகதமும் முழுநீலமுமொண்டரளத்திகளும் ,ஒழுகொ 
ளிபொர்கவிழைத்திடுமம்மனையொரு மூன்றடைவிலெடாக் ,கள்ளவிழ் 
கோதைவிசும்புறவி சுவகண்ணு தல்பாற் செல்தின் , கையில் வளர்த்தபசு 
ங்கிளியும் வளர்காமர் கருங்குயிலும் , பிள்ளை வெளோதிமமும்முறை 
றையாற் பெருகிய காதலை மேற் ,பேசவிடுப்பகடுப்பவணை த்தொருபெ 
டையோடரசவனம் , அள்ளல் வயற்றுயின்மதுனாத்துரைமக ளாடுகள் 
ம்மனையே , அமுருகழைந்த கல்யாணசவுந்தரியாடுகவம்மனையே ... ( 0 ) 

அம்மானைப்பருவம் முற்றிற்று . 


நீராடற்பருவம். 
வளையாடுவண்கைப்பொலன் சங்கொடும் பொங்கும் மிதிரைச் சங் 
கோலிட , மதரரிக்கடல்சுயல்வரிக்கயலொடும்புரள மகரந்தமுண்டுவ 
ண்டின் , கிளையாடு நின்றிருக்கேசபாசத்தினொடுகிளர் சைவலக் கொத்தெ 
முக் கிடையாதப தவிருச்தெதிர்கொண்டுதத்தமிற்கேளிர்கட நீஇக்கொ 
ண்டெனத் , தளையாடுகறையடிச்சிறுகட்பெருங்கைத் தடக்களிறெடுத் 
தமற்றத், தவளக்களிற்றினேம்முட்டவிட்டெட்டுழத்தந்தியும் பந்தடி 


உஅ 

மீனாட்சியம்மையிள்ளைத்தமிழ். 
த்து ,விளையாடும்வையைத்தடந் துறைகுடைந்துபுது வெள்ள நீராடிப் 
ருளே , விடைக்கொடியவர்க்கொருகயற் கொடி கொடுத்தகொடிவெள் 

ரைபொங்கிடுஞ் செங்கைவெள்வளைகலிப்பநகை நிலவுவிரிபவள 
ம் வெளிற , நீலக்கருங்குவளை செங்குவளை பூப்பவறனெறிகுழற்கற்றைச 
ரியத் , திரை பொங்குதண்ணந்துறைக்குடைந்தாடுவகெழுந்தரங்கக்கங் 
கை நுண் சிறுதிவலையாய்ப் பொங்குமானந்தமாக்கடறிளைத்தாடுகின்ற 
தேய்ப்பக் ,கரை பொங்குமறிதினாக்கையாற்றடம்பணைக்கழனியிற்கன் 
னியர் முலைச், சள பக்குழம்பைக்கரைத்து விட்டள்ளற்கருஞ்சேறுசெஞ் 
சேறதாய் , விரைபொங்கிடத்துங்கவேகவதி பொங்கு புது வெள்ள நீரா 
டியருளே , விடைக்கொடியவர்க்கொரு கயற்கொடி கொடுத்த கொடி 
வெள்ள நீராடியருளே ..... 

( உ ) 
பண்ணறுகிளிமொழிப்பாவை நின்றிருமேனிபாசொளிவிரிப்பவந் 
தண் , பவளக்கொடிக்காமர்பச்சிளங்கொடியதாய்ப்பரு முத்த மரகதம் 
தாய்த் , தண்ணாறுமல்லற் றுறைச்சிறையனங்களி தழைக்குங் கலாமஞ் 
ஞையாய்ச் சகலமுந்நின்றிருச்சொருபமென் றோலிடுஞ்சதுமறைப் 
பொருள் வெளியிடக் , கண்ணாறு குழலியர்குடக்கொங்கை பொங்குசெ 
ங்கள பமுங்கத் தூரியும் , கற்புரமுமொக்கக்கலாத்தோடிவாணியுங்காளி 
நீதியுங்கங்கையாம் , விண்ணாறுமளவளாய்விளையாடுவையை புதுவெள் 
ள நீராடியருளே , விடைக்கொடியவர்க்கொரு கயற்கொடி கொடுத்த 
கொடிவெள்ள நீராடியருளே .......... 

தூங்குசிறைய றுகா வறக்குகுடினின் றுனைத் தொழியர்கண்மேற் 
குங்குமம் தோயும்பனித் துறைச்சிவிறிவிக்குழந் துளியெம்மருங்கு 
மோடி , வாங்குமலைவில்லியார் விண்ணுரு நனைந்தவர்வனைந்திடுதிகம்ப 
சஞ்செவ் , வண்ணமார் செய்வதச் செவ்வான வண்ணரொடு மஞ்சள்வி 
ளையாடலேய்ப்பத், தேங்குமலையருவிநெடு நீத்தத்துமாசுணத்திரள்பு 
நஞ்சுற்றியீர்ப்பச் சினவேழமொன்றொரு சுழிச்சுழல்வ மந்தரந்திரைக் 
கடன் மதித்தன் மானும் , விங்குபுனல்வையைத்தடந் துறைகுடைந்து 
புதுவெள்ள நீ ராடியருளே , விடைக்கொடியவர்க்கொரு கயற்கொடி 
கொடுத்தகொடி வெள்ள நீ ராடியருளே .. 

.......( ச ) 
துளிக்கும்பனித்திவலை சிதறக்குடைந்தாடு துறையிற் றுறைத்தமி 
ழொடும் , தொன்மறைதெளிக்குங்கலைக்கொடியெனுந்துணைத் தோழி 
மூழ்கிப்புனன் மதே ,தொளிக்கும்பதத்து மற்றவளெவைப்ைபேடை 


கல 


நீராடற்பருவம் 
யோடிப் பிடிப்பதம்மை , பொண்பரிபுரத்தொனியு மட நடையும் 
வௌவின துணர்ந்து பின்றொடர்வதேய்ப்ப , நெளிக்குந்தரங்கத்தடங் 
கங்கையுடனொட்டி நித்திலப்பர் தாடவும் , நிரைமணித்திரளின் கழங்காட 
வந்தன் னெடுந்திரைக்கையெடுத்து , விளிக்கும் பெருந்தண்டுறைக்கடவு 
ள்வையை நெடுவெள்ள நீராடியருளே, விடைக்கொடியவர்க்கொரு க 
யற்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே .. 

துங்கமுலைப் பொற்குடங்கொண்டு தூ நீர் நீந்திவிளையாடும் , துணைச் 
சேடியர்கண்மேற்பசும்பொற் சுண்ண மெறுய வறச்சேந்த, அங்கண்வி 
சும்பினின் குழற்காட்டறுகாற்சுரும்பரெழுந்தார்ப்ப , தையன்றிருமே 
னியிலம்மையருட்கட்சுரும்பார்த்தெழன்மானச் , செங்கணிளைஞர்க 
ளிக்காமத்தீ மூண்டிடக்கண்டிளமகளிர் , செழுமென்குழற்கூட்டகிற்பு 
கையாற்றிரள் காய்க்க தலிபழுத்து நறை, பொங்குமதுரைப் பெருமா 
ட்டிபு து நீராடியருளுகவே, பொஞனைத் துறைவன் பொற்பாவாய்புது 
நீராடி யருளுகவே ... 

( சு 
ழியும்புனற்றண் டுறைமுன்றிவிது வெம் பெருமான் மண்சுமந் 
த , இட மென்றலர் வெண் கமலப்பெண்ணிசைப்பக் கசிந்துள்ளூருகி 
யிரு , விழியுஞ்சிவப்ப வானந்தவெள்ளம் பொழிந்து நின்றனையால் , மீ 
ண்டும் பெருக விடுத்தவற்கோர் வேலை பிடு தன் மிகையன்றே, பிழியு 
நறைக்கற் பகமலர்ந்த பிரசமலாப்பூம் துகண்மூழ்கும் , பிறைக்கோட் 
டயிரா வதங்கூந்தற் பிடியோடாடத் தேனருவி , பொழியும் பொழிற் 
கூடலிற்பொலிவாய் புது நீராடி யருளுகலே , பொருனைத் துறைவன் 
பொற்பாவாய் புது நீராடி யருளுகவே .. 

( எ ) 
மறிக்குத்திரைத்தண் புனல்வையை வண்டலிடுமண் கூடைகட்டி , 
வாரிச்சுமந்தோர்க் கம்மை துணை மணிப்பொற்குடத்திற் கரைத் தூற் 
அம் , வெறிக்குங்குமச்சே றெக்கட்டும் விரைட்பூந்துறைமண் போ 
லொருத்தி , வெண்பிட்டிட்வு மடித்தொருவன் வேலை கொளவும் வே 
ண்டுமெனக் குறிக்குமிடத்திற் றடந்து நீர் குடையப்பெறினக் கங்கை 
திருக் , கோடீரத்துக்குடியிருட்டங் கூடாபோலும் பொலன் குவட்டு 
ப் , பொறிக்குஞ்சுரவத் கொடியுயர்த்தாய் புது நீராடி யருளுகவே , 
பொருனைத் துறைவன் பொற்பாவாய் புது நீராடி பருளுகவே. ( அ ) 

சொற்கொடியோடு மலர் கொடி கொய்து கொடுத்த விரைத் 
தொடையும் , சுந்தரிதீட்டிய சிந் ஓரமும்மிரு தங்கச்கொங்கைகளின் , 


கழு 


மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ். 
விற்கொடிகோட்டிய குங்குமமுங்குடை வெள்ளங் கொள்ளை கொள , வெ 
ளியேகண்டுநின் வடிவழகையன் விழிக்குவிருந்து செய , இற்கொடி, 
போடு கயற்கொடிவிர னெடுத்தகருப்புவிலும் , இந்திரதனுவும் வண 
ங்கவணங்கு பிணைப்பருவக் கடிசேர் , பொற்கொடியிமய மடக்கொ 
டிவையை புது நீராடுகவே , பொருனைத் துறையொடு குமரித் துறைய 
வள் புது நீராடுகவே ......... 

காள்ளை வெ ளருவி படித்திடுமிமயக் கூந்தன் மடப்பிடி போ 
ல் , கொற்கைத் துறையிற் சிறைவிரியப்புனல் குடையு மனப்பெடை 
போல் , தெள்ளமுதக்கட னடுவிற்றோன்று செழுங்கமலக் குயில்போ 
ல் தெய்வக்கங்கைத் திவாயூடெழுமொரு செம்பவளக்கொடி போல் , 
கள்ளவிழ் கோதையர் குடிலிற் குழலிசை கற்றப்பொற்றருவிற் களிநற 
வுண்ட மடப் பெடையோடு கலந்து முயங்கிவரிப் , புள்ளுறைபூம் 
பொழில் மதுரைத் துனாமகள் புதுநீ ராடுகவே , பொருனைத் துறை 
யொடு குமரித் துறையவள் புதுநீ ராடுகவே ........ 

( ய ) 
நீராடற்பருவம் - முற்றிற்று 


ஊ சற்பருவம். 
ள்ளொளிய பவளக் கொழுங்கான் மிசைப்பொங்கு மொழுகொ 
ளிய வரைவிட்டத், தூற்றுஞ் செழுந்தண் ணிலாக்கால் விழுந் தளைய 
வொண்டாள் வடம்விக்கிடும் , அள்ளிடவழிந்த செற் றொளி தளம் 
புக்கரண வருணரத்தப்பலகைபுக் , காடுநின்றோற்றமப் பரிதிமண்ட 
லம்வள அரும்பெருஞ் சுடரையேய்ட்பத், தெள்ளு சுவையமுதங்கனி 
ந்தவானந்தத் திரைக்கடன் மருத்தழக்குஞ் செல்வச் செருக்கர்கண் 
மனக்கமலநெக்க புஞ் சேக்கையிற் பழைய பாடம் புள்ளொளியெழக் 
குடி புகுந்தசுந் தாவல்லி பொன்வச லாடியருளே , புழுகுநெய்ச் 
சொக்கா திரு வழகினுக் கொத்தகொடி பொன்னூசலாடியருளே . ( க 

வித்பொலிய நிலா பொசி பெண்ணித்திலம் பூண்டு விதும்பட 
மழகாவியம் : வெண்டரளவாவின் மிசைப்பொலிவபுண்டரிக விட் 
டிற் பொலித் சதாச் , சொற் பாலிபழம்பாடல் சொல்லுகின்றவ 
எதின் சொரு மென் பதுமிள நிலா , தூற்றுமதிமண்டலத் தமுத 
மாயம்மை நீ தோன்றுகின் றதும்விரிட்ப , எற்பொலிய வொழுகுமு 
ஆமாணிக்காம முகப் பேறிமழை முகிறவழ்வதவ் , வெறிடர்க் கட 
வடிரு மடி பில்வார்மடமகளிருந்து விளை யாடலேய்க்கும் , பொற்புரி 
சைமதுரா புளிப்பொலி திருப்பாவை பொன்னூச லாடியருளே , பு 
முகுநெய்ச்சொக்காதிரு வழகினுக் கொத்தகொடி பொன்னூசலாடி . 


ஊசற்பருவம் , 


நக 


உருகிய பசும்பொன் னசம்பவெயிஃவிசுபொன் லூசலையுதைந் 
தாடலும் , ஒண்டொளிரடிச்சுவ இறப்பெறும் சொகுநற வொழுகும் 
லர் பூத்துதிர்வதுன் , றிருமுனுருவங்கரந் தெந்தையார் நிற்பது தெ 
ரிந்திட நமக்கி துவெனார் , செஞ்சிலைக் கள்வனொரு வன்றொடைமடக் 
காது தெரிமணைகள் சொரிவதேய்ப்ப , கரிமணி குயின்ற பொற் செ 
பகுன்று மழகதி நெறிப்பவெழு செஞ்சோதியூ , டிளமதியிமைப்பது 
ன் றிருமுகச்செவ்விவேட் டெழுநாத் தலைந்தவமவன் , புரிவ துகடுக்கு 
மதுராபுரிமடக்கிள்ளை பொன்னூசலாடியருளே , புழுகுநெய்ச்சொ 
க்காதிரு வழ்கினுக்கொத்தகொடி பொன்னூச லாடியருளே ... ( ஈ ) 

கங்கைமுடி மகிழ்நர் திரு வுளமசைந்தாடக் கலந்தாடு பொன்னூ 
சலக் , கடவுளிருநோக்கத்து நெக்குருகியிட நின் கடைக்கணேக்கத்து 
மற்றச் , செங்கண் விடையவர் மனமுமொக்கக்கனாந் துருகு செய்கை 
பவர் சித்தமேபொற் , றிருவூசலாவிருந் தாடுகின்றாயெனுஞ் செய்தி 
யை யெடுத்துரைப்ப , அங்கணெடு நிலம் விடர் படக்கிழிதீ தோடுவே 
ரடியிற் பழுத்தபவின் , அளிபொற்சுளைக்குடக் கனியுடைந் தூற்றுதே 
னருவியில் மேழுமட்டிப் , பொங்கிவழிபொழின்மதுர மதுரை நாய 
இதிருப்பொன்னூசலாடியருளே, புழுகுதெய்ச் சொக்கர்திரு வழகி 
னுக்கொத்த சொடி பொன்னூசலாடியருளே 

சேர்க்குஞ்சுவைப்பாடலமுதொழுக வொழுகு பொற் றிருவூசல் 
பாடியாடச், சிவபிரான்றிருமுடியசைப்பமுடிமேற் போக்குசெய்க 
ணரவரசகிலம் வைத், தார்க்கும்படைவியசைப்பச்சராசரமு மசைகி 
ன்சுற தம்மனை யசைந்தாடலாலண்டமுமகண்டபகிரண்டமு மசைந்தா 
டுகின்றதேய்ப்பக், கார்க்கொந்தளக்கோதைமடவியர் குழற் கூட்டுகம 
ழ்நறும்புகைவிண்மிசைக் கைபறந்தெழுவ தருமாறிரவிமண்டலங்கை 

விருப்படலம் வரன் , போர்க்கின்ற தொக்குமதுராபுரி மடக்கி 
ள்ளை பொன்னூசலாடியருளே , புழுகுநெய்ச்சொக்கர் திருவழகினுக் 

தேர்க்கோலமோடு நின்றிருக்கோல முங்கண்டு சிந்தனை புழுக்கு 
கோபத், தீயவிய மூண்டெழுங் கரமானலங்கான்ற சிகையென வெழுந் 
அபொங்குந் , தார்க்கோலவேணியர்தமுள்ள மென்வே பொற்றடஞ்சி 
லையுமுருகியோடத்,தண்மதிமுடித்ததும் வெள்விடைக்கொண்மணித 
ரித்ததும்விருத்தமாகக் கார்க்கோல நீலக்கருங்களத்தோடொருவர் செ 
ங்களத்தேற்றலமாக் , கட்கணை துாக்குங்கரும்புருவவில் வொடொருகை 
விற்குனித்து நின்ற , போர்க்கோலமான திரு மணக்கோலமான பெண் 
பொன்னூசலாடியருளே , புழுகும் நய்ச்சொக்கர் திருவழகினுக்கொத் 
கொடி பொன்னூச லாடியருளே ... 

குழியும்பசுங்கண் முசுக்கலைவேரீஇச்சிறுகுறும் பலவி னெடிய பா 
சக் , கொம்பொடிபடத் தூங்குமுட்டறக்கனியின் குடங்கொண்டு நீந்த 


க்கோள 


100 


மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் 
சமடைவாய் , வழியுங் கொழுந்தேனுவட்டெழுதடிங்காவின் வள்ளுகிர் 
க்கருலிரற்கூன் , மந்திகளிரிந்தேகும் விசையினில்விசைந்தேழு மரக் 
கோபொய வயிறு , கிழியுங்கலைத்திங்கள முதருவி தூங்குவகிளைத் துவண் 
குழுபைந் துழாய்க் , கேசவன்கால்வீசவண்டகோளகைமுகடுகீண்டுவெ 
ள்ளருவி பொங்கிப் , பொழியுந் திறத்தினை நிகர்க்கும துறைத்தலைவிபொ 
ன்னூசலாடியருளே , புழுகுநெய்ச்சொக்கர் திருவழகினுக்கொத்த 
கொடிபொன்னூசலாடியருளே......... 

ஒல்குங்கொடிச்சிறு மருங்கிற்கிரங்கிமேலோதிவண் டார்த்தெழ 
ப்பொன் , னூசலையுதைந்தாடுமளவின்மலர் மகளம்மையுள்ள டிக்கூன் 
பிறைதழீஇ ,மல்குஞ்சுவட்டினை வலம்புரிக்கீற்றி துகொல்வாணியென்ற 
கதியாடி , மணிமுறுவல்கோட்ட நின்வணங்காமுடிக்கொருவணக்கநெ 
நோண்வழங்கப் , பில் குங்குறும்பணிக்கூதிர்க்குடைந்தெனப்பிரசநா 
றைம்மாற்கிளம் , பேதையர்களூட்டுங் கொழும்புகை மடுத்து மென் 
பெடையொடுவரிச்சுரும்பர் , புல்குந் தடம்பணை புடுத்தும துரைத்த 
லைவி பொன்னூசலாடியருளே, புழுகுநெய்ச்சொக்கர்திரு வழகினுக் 
கொத்த கொடி பொன்னூசலாடியருளே .. 

( அ ) 
கொன்செய்தசெழுமணித்திருவூசலாமகளீர் கொண்டாடவாடுத் 
தொறுங் , குறுமுறுவனெடுநிலவருந்துஞ்சகேரரமாய்க் கூந்தலங்கற் 
றைற்சுற்று , தென்செய்த மழலைச்சுரும்பராய்மங்கை நின் செங்கைப் 
பசுங்கிள்ளையாய்த் , நேதேவன் பொலிவதெவ்வுருவுமாமவன்றிரு வுரு 
வின்முறை தெரிப்ப ,மின் செய்த சாயலவர் மேற்றலத்தாடியவிரைப்பு 
னலினருவி குடையும் , வெள்ளானைகுங்குமச்செஞ்சேறு நாற்படமெ 
ன்பிடியையஞ்சிநிற்கும் , பொன் செய்தமாடமலி கூடற்பெருஞ் 
ல்வி பொன்னூசலாடியருளே , புழுகுநெய்ச்சொக்கர் திரு வழகினுக் 
கொத்தகொடி பொன்னூசலாடியருளே ......... 

இருபதமுமென்குரற் கிண்கிணியுமுறையிட் டிரைத்திடு மரிச்சில 
ம்பும் , இறுமிறுமருங்கென் நிரங்குமேகலையும்பொ னெழுது செம்ப 
ட்டுவிக்குந், திருவிடையுமுடை தார மும்மொட்டியாணமுஞ் செங் 
கைப் பசுங்கிள்ளையும் , திருமுலை தரளவுத்தரீய மும்மங்கலத் திருநா 
ணுமழ கொழுகநின் றருள்பொழியுமதிமுகமுமு சுமதியினெடு நில்வரு 
ம்புகுறு நகையுஞான , ஆனந்தமாக்கடல்குடைந்துகுடைமகரத் தொ 
டமராடுமோடரிக்கட் , பொருகயலுவடிவழகுடித்தசுந்தரவல்லிபொ 
ன்னூசலாடியருளே ,புழுகுநெய்ச்சொக்கர்திருவழகினுக்கொத்தகொ 
டி பொன்னூசலாடியருளே . 

உசற்பருவம் - முற்றிற்று . 


ம் 


so 


ஆபருவம் - ய - இ - விருத்தம் - ள உ . 


